GOVERNMENT OF TAMIL NADU 

2017 


[Regd . No. TN /CCN /467 /2012 - 14 . 
[R . Dis . No. 197 /2009 . 
[Price : Rs. 2 .40 Paise . 


TAMI 


ENT OF 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


ME 


EGOVER 


NADU 


TRUTH 


PUBLISHED BY AUTHORITY 


10NE 18 


RIUMPHS 


No. 45 ] 


CHENNAI, WEDNESDAY , NOVEMBER 8 , 2017 
Aippasi 22 . Hevilambi. Thiruvalluvar Aandu - 2048 


Part 11 — Section 2 
Notifications or Orders of interest to a section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


Pages 


Pages 


ENVIRONMENT AND FORESTS 

DEPARTMENT 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 


Labour Courts for Adjudication .. 


. 


859 


Draft Amendment and the Bye-Laws of the Zoo 

Authority of Tamil Nadu 


Minimum Wages Act: 


856 


Amendment to Notification . . . . 

நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை 


Revision of Minimum Rates of Wages for 

Employment in Polythene Manufactory 
and Processing foam items and Plastic 
Manufactory 


நிலங்களை கையகப்படுத்துதல் பற்றிய அறிவிக்கை ... 856 - 858 


Errata to Notification 


. 


859- 860 


HOME DEPARTMENT 


Tamil Nadu Civil Courts Act — Constitution of District 

Munsif Court at Vazhapadi in Salem District. .. 858 - 859 


Draft Notification Regarding the Revision ofMinimum 

rates of Wages for Employment in Agarbathi 
Manufactory 


Errata to Notification 


. 


. 


. 


. 


860 


Code of Criminal Procedure — Constitution of 

Judicial Magistrate Court at Vazhapadi in 
Salem District 


859 


Indian Christian Marriages Act — Grant of Licence to 

Grant Certificates of Marriages between Indian 
Christians 


859 


DTP — II-2 (45) — 1 


[ 855 ] 


856 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 2 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை 


நிலங்களை கையகப்படுத்துதல் பற்றிய அறிவிக்கை 


ENVIRONMENT AND FORESTS DEPARTMENT 
Draft Amendment and the Bye -Laws of the Zoo 

Authority of Tamil Nadu 

Amendment to Notification 
[G .O . Ms. No . 124, Environment and Forests (FR .5 ), 
10th October 2017 , புரட்டாசி 24 , ஹேவிளம்பி , 

திருவள்ளுவர் ஆண்டு- 2048. ) 
No. II (2 ) /EF / 909 /2017. --Section IV of Memorandum of 
Association of Zoo Authority of Tamil Nadu shall be as 
follows : 
1 . Hon ble Chief Minister of 

Chairperson 
Tamil Nadu 
2 . Hon ble Minister for Forests Vice -Chairperson 
3 . The Chief Secretary to 

Member 
Government 
4 . The Secretary to Government Member 

Environment and Forests 

Department 
5 . The Secretary to Government , Member 

Finance Department (or) his 

representative 
6 . The Secretary to Government , Member 

Animal Husbandry and 

Fisheries Department 
7 . The Principal Chief Conservator Member 

of Forests , Tamil Nadu 
8 . Vice - Chancellor , Tamil Nadu Member 

Veterinary and Animal 

Sciences University, Chennai . 
9 . The Director , Department of Member 

Environment 
10 . The Commissioner , Tourism Member 

Department 
11. The Chief Wildlife Warden , Member 

Tamil Nadu 
12 . The Director , Arignar Anna Member Secretary 

Zoological Park , Vandalur 


[ அரசாணை ( டி ) எண் 237 , நெடுஞ்சாலை மற்றும் 
சிறுதுறைமுகங்கள் ( எச் . எஸ் .2) த் துறை, 17 அக்டோபர் 2017 , 
புரட்டாசி 31 , ஹேவிளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு - 2048 ]. 

No.II (2)/HWMP/ 910/2017. - திருநெல்வேலி மாவட்டம் , 
தென்காசி வட்டம் , தென்காசி நகரத்தில் அமைந்துள்ளதும் 
கீழ்க்காணும் விபர அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ளதுமான 
நிலங்கள் ஒரு பொது நோக்கத்திற்காக அதாவது தென்காசி 
புறவழிச்சாலை கி . மீ . 0/ 0 முதல் கி . மீ .6/ 0 வரை அமைக்கும் பணிக்கு 
தேவைப்படுகிறது என்று தமிழ்நாடு அரசுக்கு தோன்றுவதால் , அதன்படி 
2547 சதுர மீட்டர் புஞ்சை மற்றும் சர்க்கார் மனை நிலங்களை 
கையகப்படுத்தவும் , மேற்படி நிலங்களுக்கான இழப்பீட்டுத் தொகையை 
நெடுஞ்சாலைத் துறையின் கோட்டப் பொறியாளர் (நெடுஞ்சாலை ) 
நபார்டு மற்றும் கிராமச் சாலைகள் திருநெல்வேலி அவர்களின் 
நிதியிலிருந்து செலவழிக்கப்படவும் தீர்மானித்து , மேற்காணும் 
நிலங்களின் உரிமையாளர் , உரிமை கோருபவர் , அனுபவத்தில் 
வைத்துள்ளவர்கள் அளித்த காரணங்களையும் பரிசீலனை செய்த பின் 
2001- ம் ஆண்டு தமிழ்நாடு நெடுஞ்சாலைச்சட்டம் (தமிழ்நாடு சட்டம் , 
34 /2002 ) பிரிவு 15 உட்பிரிவு (1) ன் கீழ் பின்வரும் அறிவிப்பு பிரசுரம் 
செய்யப்படுகிறது . 


அறிவிப்பு 


தமிழ்நாடு நெடுஞ்சாலைச் சட்டம் 2001 பிரிவு 15 , உட்பிரிவு (1) 
(தமிழ்நாடு சட்டம் , 34/ 2002 ) - ன் கீழ் அறிவிக்கப்பட்டுள்ள 
அதிகாரங்களின் கீழ் மாண்புமிகு தமிழக ஆளுநர் அவர்கள் 
திருநெல்வேலி மாவட்டம் , தென்காசி வட்டம் , தென்காசி 
நகரத்தில் புறவழிச்சாலை அமைக்கும் பணிக்கு கீழ்க்காணும் விபர 
அட்டவணையில் குறிப்பிட்டுள்ள 2547 சதுரமீட்டர் புஞ்சை மற்றும் 
சர்க்கார் மனை நிலங்கள் கையகம் செய்யப்படுகிறது என இதன் மூலம் 
அறிவிக்கின்றார் . 

இந்நிலங்களின் வரைபடங்கள் தென்காசி கோட்டாட்சித் 
தலைவர் அலுவலகத்தில் உள்ளது . அவற்றை அலுவலக நேரங்களில் 
எப்போது வேண்டுமானாலும் பார்வையிடலாம் . 


MD . NASIMUDDIN , 
Principal Secretary to Government. 


திருநெல்வேலி மாவட்டம் , தென்காசி வட்டம் , தென்காசி நகரம் . 


வ . சர்வே புல எண் தேவைப்படும் / நில உரிமையாளர்கள் / நிலத்தின் தரிசு/பயிரிடத்தக்கது ( மரங்கள் , 
எண் எண் விளக்கம் வார்டு / கையகப்படுத்தப்பட உரிமை கொண்டாடுபவர்கள் கட்டிடங்கள் , கிணறுகள் ஆகியவை ) 
(பழையது ) பிளாக் நகரளவை உள்ள நிலத்தின் 
எண் . 

பரப்பு 

( சதுர மீட்டரில் ) 
( 1) ( 2 ) ( 3 ) 

( 6 ) 

( 7) 
1 786 / 1பா வார்டு C 00575 M . மேரிதனசெல்வி , 

தென்னை 22 | 
786 / 2பா பிளாக் 39 

க / பெ .மோசஸ் டென்சிங் 

தெ -கன்று 1 , மா 1 சதுரக்கிணறு1 
269 / 1பி ச - மனை 

4 .4மீ நீளம் 4 .4மீ அகலம் (19. 36ச . மீ ) 


( 5 ) 


2 


00555 


சுடலை , த / பெ . கு . சுப்பையா . 


786 / 1பா 
786 / 2பா பிளாக் 39 

269/ 2பி ச - மனை 


தென்னை 14 
தெ -கன்று 3 


Nov . 8 , 2017 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


857 


வ . சர்வே புல எண் தேவைப்படும் / நில உரிமையாளர்கள் / நிலத்தின் தரிசு/பயிரிடத்தக்கது ( மரங்கள், 
எண் எண் விளக்கம் வார்டு / கையகப்படுத்தப்பட உரிமை கொண்டாடுபவர்கள் கட்டிடங்கள் , கிணறுகள் ஆகியவை ) 
( பழையது ) பிளாக் நகரளவை உள்ள நிலத்தின் 
எண் . 

பரப்பு 

(சதுர மீட்டரில்) 
( 1) ( 2 ) ( 3) 

( 5 ) 
3 786 / 1பா வார்டு C 

00121 ஜேக்கப் , த / பெ . மோசஸ்நாடார் ( 1) , தென்னை 2 சத்துணவுக் கூடம் 
786 / 2பா | பிளாக் 39 

ரெத்தினம் ஜேசுதாசன் அம்மாள் , ஹாலோ பிளாக்ஸ் சுவர் , ஓட்டுக்கூரை 
269 / 3பி 

க / பெ . ஜேக்கப் நாடார்( 2) 

2மீ நீளம் 2 . 4மீ அகலம் 3மீ உயரம் 
ச -மனை 

( 4 . 8ச . மீ ) 


( 6 ) 


00043 


சண்முகவேலு, த / பெ .சங்கரன் . 


தரிசு 


4 784 / 1பா வார்டு C 

பிளாக் 39 
286 / 2 புஞ்சை 


5 


784 /1பா 


00119 


நடராஜன் , த / பெ .சங்கரன் . 


தரிசு 


வார்டு C ) 
பிளாக் 39 
287 புஞ்சை 


00110 


வேலு, த / பெ .சங்கரன் . 


தரிசு 


00090 


திருமலை , த / பெ .சங்கரன் . 


தரிசு 


6 784/ 1பா வார்டு C 

பிளாக் 39 

288 புஞ்சை 
7 784/ 1பா வார்டு C 

பிளாக் 39 

289 / 1 புஞ்சை 
8 784 / 1பா வார்டு | 

பிளாக் 39 
290 / 1 புஞ்சை 


00014 


வேலு , த / பெ .சங்கரன் . 


தரிசு 


00023 


நடராஜன் , த/ பெ .சங்கரன் . 


தரிசு 


9 784 /1பா வார்டு C 

பிளாக் 39 
291 / 1 புஞ்சை 


00090 


சண்முகவேலு , த / பெ . சங்கரன் . 


தரிசு 


10 784/ 1பா வார்டு C 

பிளாக் 39 
292 / 1 புஞ்சை 


00210 


மாடசாமி , த / பெ .மணக்கன் . 


தரிசு 


11 784 / 1பா வார்டு C 

பிளாக் 39 
293 புஞ்சை 


12 784 / 1பா 


00362 


ராமையா , த / பெ . வீரபுத்திரன் . 


வார்டு C 
பிளாக் 39 
294 / 2 புஞ்சை 


ஓட்டுவீடு மண்சுவர் 7. 4மீ நீளம் 
3மீ அகலம் 2 .4மீ உயரம் ( 22 . 2ச . மீ ) 


13 784 / 1பா 


00094 


கணபதி , த / பெ .மணக்கன் . 


வார்டு C ) 
பிளாக் 39 
295 புஞ்சை 


மாட்டு தொழுவம் மண்சுவர் , ஓட்டுக் 
கூரை 9. 2மீ நீளம் 3மீ அகலம் 
2 .4மீ உயரம் ( 27 .6ச . மீ ) 


14 784 / 1பா 


00017 


ஊய்காட்டான் , த / பெ .மணக்கன் . தரிசு 


வார்டு C 
பிளாக் 39 
296 / 2 புஞ்சை 


00019 


15 784/ 1பா வார்டு C 

பிளாக் 39 
297 / 2 புஞ்சை 


ஊய்காட்டான் , த / பெ .மணக்கன் ( 1) , தரிசு 
கணபதி , த / பெ .மணக்கன்( 2) , 
மாடசாமி , த / பெ .மணக்கன் ( 3) , 
முருகன் , த / பெ .ராமன்( 4) , 
மாடசாமி , த / பெ .ராமன் (5 ), வேலு , 
த / பெ .ராமன் (6 ) . 


00105 


தரிசு 


16 784 / 1பா வார்டு C 

பிளாக் 39 
298 / 2 புஞ்சை 


முருகன் , த / பெ .ராமன் ( 1) , 
மாடசாமி , த / பெ . ராமன் ( 2 ), வேலு , 
த / பெ .ராமன்( 3 ). 


மொத்தம் 


02547 


858 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part 11 — Sec . 2 


4 . Government Manavari ward C Block No .5 Old 
S .No .143/ 1 T. S .No . 1 / 1 (Part) and now sub divided as 
T. S .No. 1/62 belonging to Registered holders / interested 
persons, seva gas agencies Ravi Guptha , Rajeshguptha , 
Arvindhguptha, Vishall Guptha sons of OM Prakash bounded 
on the North by 30 Road, East by T. S .No . 1 /61, South by 
1/ 1 (part ) and West by T.S No. 1/45 G1 sheet roof Building 
and compound wall . 


[G . O .( D ).No. 238 , Highways and Minor Ports (HW2), 
19th October 2017, puud 2, CommLLI, 

Shurnhoui 34600T6 – 2048. ] 
No. 11 (2 )/HWMP /911 /2017 . — The Governor of Tamil Nadu 
having been satisfied that the lands specified in the 
schedule below have to be acquired for Highways purpose 
to wit for the construction of Over Bridge across Ernavur 
- Sadayankuppam Buckingham Canal and widening of 
Sadayankuppam Panchayat Road, in Ernavur village and 
it having already been decided that the entire amount of 
compensation to be awarded for the lands is to be paid out 
of the funds controlled or managed by the Chief Engineer 
(Construction and Maintenance ) Highways Department and 
after having considered the cause shown by the owners 
or other persons having interest in the said lands , as the 
case may be do hereby publish the following notice under 
sub section ( 1) of Section 15 of the Tamil Nadu Highways 
Act, 2001 ( Tamil Nadu Act 34 of 2002). 


Area - 168 sq.mtrs . 

5 . Government Manavariward C Block No.5 Old S .No. 143/ 1 
T. S .No . 1 /1 (Part) and now sub divided as T. S .No . 1/61 
belonging to Registered holder Baseer Ali bounded on the 
North by 30 Road , East by Road South by T. S No. 1 / 1 (part) 
and West by T. S No . 1/62. RCC Building , AC sheet shed 
and compound wall . 


Area - 163. 2 sq .mtrs . 
Total Area – 738 .2 sq .mtrs . 


NOTICE 


RAJEEV RANJAN , 
Additional Chief Secretary to Government. 


HOME DEPARTMENT 


Under sub section ( 1) of Section 15 of the 
Tamil Nadu Highways Act 2001 ( Tamil Nadu Act 34 of 2002), 
the Governor of Tamil Nadu hereby acquires the lands 
specified in the schedule below and measuring 738. 2 Sq.mtrs . 
of manawari lands to be the same a little more or less are 
needed for Highways purpose to wit for the construction of 
over bridge across Ernavur – Sadayankuppam Buckingham 
Canal and widening of Sadayankuppam Panchayat Road 
in Ernavur Village . 


Constitution of District Munsif Court at Vazhapadi in 
Salem District under the Tamil Nadu Civil Courts Act. 


SCHEDULE 


[G . O . Ms. No. 754 , Home (Cts - III), 12th October 2017 , 
புரட்டாசி 26 , ஹேவிளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு- 2048. ) 

No. II( 2)/HO /912 /2017 . - In exercise of the powers conferred 
by the first paragraph of Section 4 of the Tamil Nadu Civil 
Courts Act , 1873 (Central Act III of 1873 ), the Governor of 
Tamil Nadu , hereby alters the number of District Munsifs 
to be appointed under the said Act for Salem District as 
EIGHT with effect from the date on which the District Munsif 
assumes charge of the District Munsif s Court at Vazhapadi. 


Thiruvallur District, Thiruvottriyur Taluk , Ernavur Village 

( Chennai Corporation Zone - 1) 


1 . Government Manavari, ward C , Block No. 5 old 
S .No . 143 / 1 T. S .No . 1 / 1 (Part) and now sub divided as 
T.S .No. 1/60 belonging to Registered holders and interested 
persons, R . G . Industries Harinath S /o . Late . Narasimha Rao 
bounded on the North by T. S . 1 /1 , East by T.S No. 2/ 1 , South 
by 30 feet Road , West by T.S No. 1/59 Sairam Enterprises 
compound wall and Ac sheet Buildings. 


NOTIFICATION - 11 


Area - 128 .4 sq .mtrs . 


[G . O .Ms.No. 754 , Home (Cts - III), 12th October 2017 , 
புரட்டாசி 26 , ஹேவிளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு- 2048. ) 

No . 11 (2 )/H0 /913 /2017 . - In exercise of the powers 
conferred by the second paragraph of Section 4 of the 
Tamil Nadu Civil Courts Act, 1873 (Central Act III of 1873), 
the Governor of Tamil Nadu , after consultation with the High 
Court, Madras hereby fixes the number of District Munsifs to 
be appointed for the District Munsif s Court at Vazhapadi in 
Salem District as ONE with effect from the date on which 
Salam District as ONE with effect from 
the District Munsif assumes charge of that Court. 


NOTIFICATION -III 


2 . Government Manavari, ward C , Block No .5 Old 
S .No. 143/ 1 T.S .No. 1/ 1 (Part) and now sub divided as 
T. S .No. 1/59 belonging to Registered holders and interested 
persons Rajarathinam Sairam Enterprises , Radhakrishnamurthi, 
Raghunathan and Nandhagopal bounded on the North by 
T. S .No . 1/ 1 east by 1/60 and Harinath land South by 30 Road 
and West by 1/58 . Ac sheet Building and compound wall. 

Area – 111.6 sq .mtrs . 

3 . Government Manavari, ward C , Block No. 5 Old 
S .No . 143/ 1 T. S .No . 1 / 1 (Part) and now sub divided as 
T. S .No . 1/58 belonging to Registered holders / interested 
persons, S . T. V . Enterprises , T.V . Engineering Srinivasa Rao 
bounded on the North by TS No. 1/ 1 (part ) East by 1/59 
South by 30 Road and West by TS No. 1/40 Building with 
Ac sheet roof, compound wall. 

Area – 167 sq .mtrs . 


[G . O .Ms.No. 754, Home ( Cts- III), 12th October 2017, 
புரட்டாசி 26 , ஹேவிளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு - 2048. ) 

No . ||( 2 )/HO /914 /2017 . - In exercise of the powers 
conferred by Section 10 of the Tamil Nadu Civil Courts 
Act, 1873 (Central Act III of 1873), the Governor of 
Tamil Nadu hereby directs that the Subordinate Judge s 
Court at Salem shall have and exercise original jurisdiction 
over the District Munsif s Court at Vazhapadi in addition to 
its existing jurisdiction with effect on and from the date on 


Nov . 8 , 2017] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


859 


ம் மூன்றுக்கு ரூ .5, 000 


தானார் கோரும் 


which the District Munsif assumes charge of the District மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
Munsif s Court at Vazhapadi . 

10 ( 2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
Constitution of Judicial Magistrate Court at Vazhapadi சென்னை , தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
in Salem District under the Code of Criminal Procedure . 

இணைப்பு 
[ G . O .MS. No . 755 , Home ( Cts- III ), 12th October 2017 , 
புரட்டாசி 26 , ஹேவிளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு- 2048.) 

எழுவினாக்கள் 
No . II (2 )/HO/ 915 / 2017 . -- In exercise of the powers conferred கோரிக்கை எண் . 1 : 
by sub - section ( 1 ) of Section 11 of the Code of Criminal 
Procedure , 1973 (Central Act 2 of 1974) , the Governor of 

வருடாந்திர ஊதிய உயர்வாக முதல் ஆண்டுக்கு ரூ .5 ,000/ - ம் 
Tamil Nadu , after consultation with the High Court , Madras , 

இரண்டாம் ஆண்டு , ரூ . 5 , 000 / - ம் மூன்றாம் ஆண்டுக்கு 
hereby establishes a court of JudicialMagistrate at Vazhapadi 

ரூ .5 , 000 / - வழங்கக கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
in Salem District . 

நியாயமானது தானா ? ஆம் எனில் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க . 

கோரிக்கை எண் .11 : 
Grant of Licence to Grant Certificates of Marriages 

தற்போது வழங்கும் போக்குவரத்து படியுடன் கூடுதலாக 
between Indian Christians under the Indian Christian 

ரூ . 500 / - ஐ உயர்த்தி வழங்க கோரும் தொழிற்சங்கத்தின் 
Marriage Act . 

கோரிக்கை நியாயமானது தானா ? ஆம் எனில் உரிய உத்தரவுகள் 
[ G . O . Ms. No . 759 , Home (Courts -IV ) , 16th October 2017 , 

பிறப்பிக்க . 
புரட்டாசி 30 , ஹேவிளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு - 2048. ) கோரிக்கை எண் . 12 : 
No . II (2)/HO/ 916/ 2017 . --Under Section 9 of the Indian 

தற்போது வழங்கும் வீட்டு வாடகை படியுடன் கூடுதலாக 
Christian Marriage Act , 1872 (Central Act XV of 1872) , ரூ . 2500/ - ஐ உயர்த்தி வழங்க கோரும் தொழிற்சங்கத்தின் 
the Governor of Tamil Nadu , hereby revokes the licence கோரிக்கை நியாயமானது தானா ? ஆம் எனில் உரிய உத்தரவுகள் 
granted under the said Section to Pastor J . John Amulraj , பிறப்பிக்க . 
residing at New Appostallie Revival Church , No . 7 , 
T . H . Road , Ponneri- 601 204 . 

கோரிக்கை எண் .14 : 

வாசிங் அலவன்சாக மாதம் ரூ .1500/ - ஐ வழங்க கோரும் 
NIRANJAN MARDI, 

தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானது தானா ? ஆம் எனில் 
Additional Chief Secretary to Government. 

உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க . 

கோரிக்கை எண் .15 : 
தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 

குளியல் சோப்பு மாதம் 2 ( ஹமாம் ) 200 மி . லி . தேங்காய் 
Disputes between Workmen and Managements referred எண்ணெய் மற்றும் ஹார்லிக்ஸ் வழங்க கோரும் தொழிற்சங்கத்தின் 
to Labour Courts for Adjudication . 

கோரிக்கை நியாயமானது தானா ? ஆம் எனில் உரிய உத்தரவுகள் 

பிறப்பிக்க . 
சி .எம் . ஆர் . டையட்சு அலுமினியம் இந்தியா பிரைவேட் 
லிமிடெட் , பிள்ளைப்பாக்கம் . 

கோரிக்கை எண் .16 : 
[ அரசாணை ( டி ) எண் 625 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 

ஆண்டுக்கு 4 ஜதை சாக்ஸ் வழங்க கோரும் தொழிற்சங்கத்தின் 

கோரிக்கை நியாயமானது தானா ? ஆம் எனில் உரிய உத்தரவுகள் 
( அ2)த் துறை, 17 அக்டோபர் 2017 , புரட்டாசி 31 , ஹேவிளம்பி , 

பிறப்பிக்க . 
திருவள்ளுவர் ஆண்டு - 2048.) 
No . II (2)/LE / 917/2017 . - இந்த ஆணையின் இணைப்பில் 

மங்கத் ராம் சர்மா 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , காஞ்சிபுரம் மாவட்டம் , 

அரசு முதன்மைச் செயலாளர் ( மு . கூ . பொ ). 
பிள்ளைப்பாக்கம் கிராமத்தில் செயல்பட்டு வரும் சி .எம் . ஆர் . 
டையட்சு அலுமினியம் இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்ற 
நிர்வாகத்திற்கும் , செங்கை அண்ணா மாவட்ட ஜனநாயக 
தொழிலாளர் சங்கம் , ஓட்டேரி என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே 

Revision of Minimum Rates of Wages for Employment in 
பொதுக் கோரிக்கைள் குறித்து தொழிற்தகராறு எழுந்துள்ளது 

Polythene Manufactory and Processing foam items and 
என்று அரசு கருதுவதாலும் 

Plastic Manufactory under the Minimum Wages Act. 
மேற்சொன்ன தகராறை சென்னை , தொழிலாளர் நீதிமன்றத்தின் 

Errata to Notification 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 

கடித எண் 15716/ ஜெ1/2017 - 1, தொழிலாளர் மற்றும் 
அவர்கள் கருதுவதாலும் ; 

வேலைவாய்ப்புத் துறை, 13 அக்டோபர் 2017 .) 
1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் (மத்திய 

The following Errata is issued to GO .( 2D ). No. 15 
சட்டம் XIVI1947 ) 10 ( 1 )(c ) பிரிவிலும் , 10 ( 1 )(d ) பிரிவின் வரம்பு Labour and Employment ( J1 ) Department dated 16- 3 - 2017 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 

பங்குனி 3 , துன்முகி , திருவள்ளுவர் ஆண்டு 2048 Published 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை , 

in the Tamil Nadu Government Gazette Extraordinary issue 
தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் 

No. 70 , dated 21 - 3- 2017 , Part II - Section 2 , Notification 
என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

No . II( 2)/ LE / 184 ( g- 2 ) 2017 at Page No. 2- 6 . 


860 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part 11 — Sec . 2 


Errata 


For 


Read as 


1. Unskilled : 


Rs. P. 


I. Unskilled :- Rs . P . 


1. Operator 


6047 .00 


1. Operator 6047 .00 


Draft Notification Regarding the Revision of Minimum 

Rates of Wages for Employment in Agarbathi 
Manufactory under the Minimum Wages Act. 

Errata to Notification 
( 95195 6600T 18748 /0021/2017 — 1, Osmlouri Longji 

வேலைவாய்ப்புத் துறை , 13 அக்டோபர் 2017. ) 
The following errata is issued to GO (2D ) No. 23 
Labour and Employment (J1) Department dated 10 -4 -2017 
um 6 of 28 , 560 (LS , 666 94 600 2048 
Published in the Tamil Nadu Government Gazette issue 
No . 23 , dated 7 -6 -2017 , Part 11 - Section 2 , Notification 
No. II (2 )/LE / 455 / 2017 at Page No. 515 -517 . 

Errata 
For 

Read as 
1) 5948 

5648 
2) and increase of Rs. 28 .55 an increase of Rs. 28.55 


2 . Helper 


Do. 


2. Helper 


5853.00 


3 . Finisher 


Do. 


3. Finisher 


Do . 


5853.00 


Do . 


4 . Packer 

or Despatch 
Assistant 


4 . Packer 

or Despatch 
Assistant 


மை . உஷா ராணி , 
அரசு இணைச் செயலாளர் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


